ஈவுகளின்‌ உபயோகம்‌ 


நமது வாழ்வில்‌ காலம்‌, தாலந்துகள்‌, பணம்‌, புகழ்‌, செல்வாக்கு போன்ற ஈவுகளை தேவன்‌ 
அருளியுள்ளார்‌. அதேபோல தூக்கமின்மை, இளமை, முதுமை, நோய்கள்‌, கண்ணீ,துன்பங்கள்‌, 
ஏமாற்றங்கள்‌ போன்ற காரியங்களும்‌, நமது வாழ்வில்‌ சம்பவிக்கின்றன. வாழ்வின்‌ ஈவுகளையும்‌, 
வாழ்வில்‌ சம்பவிப்பவைகளையும்‌ எவ்வாறு நாம்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்கிறோம்‌, என்பதுமிக 
முக்கியமான ஒன்று. 


காலம்‌ யாவருக்கும்‌ ஒரே மாதிரியாக அருளப்படுகிறது. தாலந்துகள்‌ தன்னையிலும்‌, 
அளவிலும்‌ ஒவ்வொருவருக்கும்‌ வித்தியாசமாக தரப்படுகின்றன. பணத்தின்‌ அளவும்‌ வேறுபடுகிறது. 
“பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌ (காலத்தை)' என்று எபே. 5:16 கட்டளையிடும்‌ போது “நாட்கள்‌ 
பொல்மலாதவை” என்ற காரணத்தையே முன்வைக்கிறது. 


ட்‌ 


விடுமுறை : வருடாந்தர விடுமுறை நாட்கள்‌ மாணவ - மாணவியருக்கு கிடைக்கும்‌ பெரி 
கொடை. சிறிது காலம்‌ பள்ளி- கல்லூரி, புத்தங்கள்‌, கல்வி இவற்றை மறந்து விட்டு, பொழுை 
கழிக்கின்ற கூட்டம்‌ ஒன்று. விடுமுறை நாட்களிலும்‌ விடாமல்‌, கம்பியூட்டர்‌, இசை போன்‌ 
எதையாவது படிக்க வேண்டும்‌ என்று துடிக்கிற கூட்டமும்‌ உண்டு. வேதாகமாத்தில்‌, முதன்‌ முதலி 
வாரவிடுமுறை எடுத்துக்‌ கொண்டவர்‌ தேவனே. அவரது விடுமுறை பிறரின்‌ பரிசுத்தத்திற்கும்‌, பிறரி 
ஆசீர்வாதத்திந்கும்‌ ஏதுவானதாகவே அமைந்தது. (ஆதி. 2:2,3). ஓய்வு நேரம்‌ மற்றும்‌ விடூுமுை 
நாட்கள்‌ யாவருக்கும்‌ அத்தியாவசியமானதே. ஆனால்‌ அந்த நேரத்தை- நாட்களை தேவனி 
முன்மாதிரியை பின்பற்றி பிரயோஜனப்படுத்துவதே நமக்கு உகந்தது. பிறரின்‌ பரிசுத்ததிற்காகவும்‌, 
பிறரின்‌ ஆசீர்வாதத்திற்காகவும்‌ எதையாவது செய்வதற்கு தாமானித்து ஜெபத்துடனும்‌, 
தேவமனிதர்களின்‌ ஆலோசனையுடனும்‌ செயல்படுங்கள்‌. மாணவர்கள்‌ மட்டுமல்ல, கல்விக்‌ 
கூடங்களில்‌ பணிபுரிவோரும்‌ செய்யவேண்டியது இதுவே. அதற்கு மாறாக விடுமுறை நாட்கள்‌-ஓய்வு 
நேரம்‌ என்றாலே சோம்பல்‌, வீடு வீடாய்த்திரிதல்‌, அலப்புதல்‌, தகாத காரியங்களைப்‌ பேசுதல்‌ போன்ற 
வீண்‌ அலுவல்களில்‌ ஈடுபடுவது, ஆக்கினையைக்‌ கொண்டு வரக்கூடியது, என்பதை 
மறந்துவிடக்கூடாது. (1 தீமோ. 5:12,13) வீணான வெப்சைட்கள்‌, வீணான விசிடிகள்‌, வீணான 
அரசியல்‌ காரியங்கள்‌ (தோதல்‌ நேரமாக இருப்பதால்‌ உங்கள்‌ விடுமுறை நாட்களை 
விழுங்கிவிடாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள்‌. பணித்தளங்களை பார்வையிடல்‌, தெளிவான 
உபதேசங்களை கற்றுக்கொள்ளுதல்‌, பிறரை பரிசுத்தத்திற்குள்ளும்‌,  ஆசீர்வாதத்திற்குள்ளும்‌ 
நடத்துகிற நற்செய்திப்‌ பணியில்‌ சரியான விதத்தில்‌ ஈடுபடுதல்‌ போன்றவையே பொருத்தமானதாக 
இருக்கும்‌. 


2.2.8 4 


B 


ஓ. 


இளைப்பாறுதல்‌:- “ஓய்வு” என்பது நாமாக எடூத்துக்கொள்வது “இளைப்பாறுதல்‌” என்பதும்‌ 
தானாகக்‌ கிடைப்பது. சாலமோனுக்கு தேவன்‌ நான்கு திசைகளிலும்‌ இளைப்பாறுதலைக்‌ 
கட்டளையிட்டார்‌. எந்த எதிரியும்‌ அவனுக்கு பண்ணவில்லை. அந்த இளைப்பாறுதலை சாலமோன்‌ 
தேவாலயம்‌ கட்டுவதற்கு போராட்டங்களுமில்லாத, ஒரு அமைதலான, சமாதானமான சூழ்நிலை, 
எனலாம்‌. சாதிப்பதற்கென்று பயன்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய பார்வைக்கு இஸ்ரவேல்‌ 
மக்களுக்கு, கர்த்தா “ஏகூத்‌“தின்‌ மூலம்‌ ரட்சிப்பைக்‌ கட்டளையிட்டார்‌. தேசத்திலே 80 ஆண்டுகள்‌ 
அமைதல்‌ அல்லது இளைப்பாறுதல்‌ இருந்தது. அந்த நீண்ட இளைப்பாறுதலை அடுத்த 
தலைமுறைக்கு கர்த்தரின்‌ கிரியைகளை கற்றுக்கொள்வதற்கென்று பயன்படுத்தத்‌ தவறினார்கள்‌. 
விளைவு ஏகூத்‌ இறந்தபின்‌, மீண்டும்‌ இஸ்ரவேலர்‌ விற்நுப்போடப்பட்டனர்‌ (நியா3.27,4:2) 


சேமிப்பு:- சேமிப்பு தவறில்லை. சோத்து குவிப்பதே தொல்லை. அநேக ஆண்டுகள்‌ தான்மட்டும்‌ 
அனுபவித்து ஆனந்திக்கிற அளவு சேமிப்பது மதிகேடு, தேவன்‌ அருளும்‌ ஞானத்தின்படி சேமிப்பது 
எல்லைக்கோடு. பொக்கிஷத்தை சேர்ப்பது பேரழிவு. போதிய அளவு சேமிப்பது பொருத்தமானது. 
சேமித்து வைத்திருப்பது 2 காசா அல்லது மிகுந்த ஆஸ்தியா? என்ற கேள்வியைவிட, கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறபடி சேமிப்பை பிரயோகிக்க ஆயத்தமா? என்ற கேள்வியே, முக்கியமானது. 2 காசு 
சேமிப்பபைக்‌ கொடுத்தவள்‌ கர்த்தரால்‌ பாராட்டுப்‌ பெற்றாள்‌, மிகுந்த ஆஸ்தியை கொடுக்க 
மனதில்லாதவன்‌ இயேசுவிடம்‌ வந்தும்‌ ஏமாந்தே போனான்‌. ஆஸ்திகளை (சேமிப்பும்‌ அதில்‌ அடக்கம்‌) 
ஆண்டவருக்காக பயன்படூத்துவதும்த ஓர்‌ ஊழியமே (லூக்‌. 8:3) 


வியாதி: வியாதிகளுக்கு தேவபிள்ளைகள்‌ விதிவிலக்கானவர்களல்ல சாதாரணமாக வரும்‌ 
நோய்கள்‌ பெரிதாக நம்மை அதிரச்சியடையச்‌ செய்வதில்லை. ஆனால்‌, எதிர்பாராத விதத்தில்‌, 
வருகிற கொடிய நோய்கள்‌ (ளோசழமடை னளைநயளநள) நமக்குள்‌ கலக்கத்தையும்‌, 
குழப்பத்தையும்‌ ஏற்படுத்த அதிக வாய்ப்புண்டு. ஒரே நாளில்‌ பிள்ளைகளையும்‌, சொத்துக்களையும்‌ 
இழந்தது கூட யோபுவின்‌ மனைவியை பாதிக்கவில்லை. ஆனால்‌ யோபுக்கு திடீரென்று 
கொடியபருக்கள்‌ உடல்‌ முழுவதும்‌ வந்து வாட்டியதை அவளால்‌ தாங்க இயலவில்லை, தேவனை 
தூஷிக்குமாறு தூண்டினாள்‌. எதிர்பாராத கொடிய நோய்களின்‌ தாக்குதலை முறுமுறுப்புஈ 
சுயபரிதாபம்‌, அனுதாபத்தை உருவாக்குவது என எதிரமறையாகவும்‌ (Negative) பிரயோகிக்கலாம்‌ 
எலிசா தனது மரணத்துக்கேதுவான வியதியை, அனுதாபத்தை சம்பாதிப்பதற்காக 
பயன்படுத்தவில்லை. “கர்த்தரின்‌ ரட்சிப்பின்‌ அம்பும்‌, சீரியரினின்று விடூுதலையாக்கும்‌ ரட்சிப்பின்‌ 
அம்பும்‌” எய்யப்படவேண்டும்‌. அதை எய்வதற்கு தேசத்தின்‌ ராஜாவை ஆயத்தப்படுத்துவதற்காகவே 
தனது வியாதியையும்‌ பிரயோகித்தான்‌. (2 ராஜா 13: 14-19) எனது இரண்டாவது மகன்‌ 
மூளைவளர்ச்சியற்ற மகனாக ($ற85(10) இருந்தான்‌. நானும்‌, எனது மனைவியும்‌ “அவனைப்‌ போன்ற 
பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில்‌ உதவ வேண்டும்‌” என்று சிந்தித்து, 13 ஆண்டுகளாக 
ஜெபித்து, பேலியோவினால்‌ பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கென்று புனர்வாழ்வு இல்லங்களை 
அமைப்பதற்காக அவனது சரீரபெலவீனத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ள, தேவன்‌ 
கிருபையளித்தார்‌. (தேவன்‌ அவனை சிறுவயதிலேயே தன்னிடத்தில்‌ அழைத்துக்‌ கொண்டார்‌). 


உறவுகள்‌: நமது வாழ்விலே நமக்குக்‌ கடைத்திருக்கிற உறவுகளை நாம்‌ எப்படி 
பயன்படுத்திக்‌ கொள்கிறோம்‌? என்பது மிக முக்கியான கேள்வி. உறவினர்கள்‌, நண்பர்கள்‌, 
அறிமுகமானவர்கள்‌ ஆகியோரை உறவுகள்‌ வட்டத்துக்குள்‌ இருப்பவர்கள்‌, என்று கூற முடியும்‌. 
கொர்நேலியு “தன்‌ உறவின்‌ முறையாரையும்‌, விசேஷத்த சிநேகிதரையும்‌ சுவிசேஷத்தைக்‌ 
கேட்பதற்கும்‌, பரிசுத்த ஆவியைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கும்‌, ஞானஸ்நானம்‌ பெறுவதற்கும்‌ 
தன்னுடைய உடன்‌ பங்காளராகப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டான்‌. ஆமானோ, தனது சிநேசிதர்‌ 
எல்லாரையும்‌, தனது குடும்பத்தாரையும்‌ தேவ ஜனத்துக்கு எதிராக எழுப்பி பரிதாப அழிவை 
அடைவதற்குரியவர்களாக பிரயோகித்துக்‌ கொண்டான்‌”. (எஸ்‌ 5:10-14-9:6-9). 


தூக்கமின்மை: கர்த்தர்‌ தமக்குப்‌ பரியமானவனுக்கு நித்திரை தருகிறார்‌, என்பது 
உண்மையென்றாலும்‌, கண்விழிப்பும்‌ நாம்‌ கடந்துபோக வேண்டிய கட்டங்களில்‌ ஒன்று (2 கொ.11:27). 
தூங்குவதற்கு சாதகமான சூழ்நிலை இருந்தும்‌ தூக்கம்‌ வராமலும்‌ போகலாம்‌ அத்தைய 
தூக்கமின்மையின்‌ போதுதான்‌ ஆகாஸ்வேரு ராஜா, நடபடி புஸ்தகத்தை வாசிக்கச்‌ செய்து, 
யாருக்காவது கனம்‌ செய்யாமல்‌ விடப்பட்டிருக்கிறதா என்று அலசியப்பார்த்தான்‌. தூக்கம்வராமல்‌ 
புரண்டு புரண்டு படுக்கும்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. எவருக்காகவாவது 
ஜெபிக்க வேண்டுமா? எவரோடாவது நான்‌ ஓஒப்புரவாகவேண்டூுமா? எவருக்காவது நான்‌ உதவ 
வேண்டுமா? என்று கண்டுபிடிப்பதற்கு தூக்கமின்மையை பிரயோகிப்பது பிரயோஜவமானது. பிறருக்கு 
தீங்கு செய்வதற்கு மட்டுமே தங்களது தூக்கமின்மையை பிரயோகிக்கிற கூட்டமும்‌ இவ்வுலகில்‌ 
இருக்கத்தானே செய்கிறார்கள்‌ (நீதி. 4:16) 


இளமையும்‌ முதுமையும்‌: இளமையின்‌ சொத்து மனோபலமும்‌, சரீரபலமும்‌ என்றால்‌, 
முதுமையின்‌ சொத்து பழுத்தம அனுபவம்‌ (நீதி 20:29) இளமையை கண்டதே காட்சி, கொண்டதே 
கொள்கை என வாழ்வதற்காக பயன்படுத்த இயலுமென்நால்‌, முதுமையை துர்‌ ஆலோசனை கூறி 
குடும்பங்களையும்‌, தேவ ஊழியத்தையும்‌ கவிழ்ப்பதற்காக பிரயோசிக்க முடியும்‌. (2 சாமு 16:20- 
23,1ராஜ 13:11-24) இளமைத்‌ துடிப்பை, தரிசனம்‌ பெற்ற பிறகும்‌ கூட கர்த்தருடைய வேளைக்கு 
காத்திருப்பதற்கு, கீழ்படிதலுக்கும்‌, தாழ்மைக்கும்‌ ஏதுவாகவும்‌ பிரயோகிப்பதே சாலச்சிறந்தது. (1 
பேதுரு 5:5,6) முதுமையின்‌ அனுபவத்தை, இளைஞர்களுக்கு நற்காரியங்களை கற்பிப்பதற்கும்‌ 
அவ்வாறு போதிப்பதற்குரிய தகுதியுள்ள வாழ்வு வாழ்வதற்கும்‌ ஏதுவாக பயன்படுத்திக்‌ கொள்வதே, 
பரமனுக்கு பிரியமானது (தீத்து 2:3-5) பணிஓய்வுக்கு பின்‌ உள்ள வாழ்வை (சுநவசைநன டூகைந) 
மீண்டும்‌ பணம்‌ சம்பாதிப்பதற்கோ, ஏலியைப்போல “யார்‌ எக்கேடு கெட்டால்‌ என்ன”, என்ற நிலையில்‌ 
வாழ்வதற்கோ பயன்படுத்த முடியும்‌ கர்த்தருக்காகவும்‌ பிரயோஜனப்படுத்த முடியும்‌. 


துக்கம்‌ : துக்கத்தையும்‌, கண்ணீரையும்‌ உலகரீதியாகவும்‌ பயன்படுத்தலாம்‌. அதன்‌ விளைவு 
ஆவிக்குரிய மரணம்‌. ஆவிக்குரிய ரீதியாக துக்கத்தை பிரயோகித்தால்‌, ஜாக்கிரதை, நியாயம்‌, 


பாவத்தின்‌ மீது வெறுப்பு, தேவபயம்‌, ஆவல்‌, பக்தி வைராக்கியம்‌, கண்டிப்பு ஆகியன பலன்களாகக்‌ 
கிடைக்கும்‌. அது தேவனுக்கேற்ற துக்கமாகவும்‌, மனந்திரும்புதலுக்‌ குரியதாகவும்‌ இருக்கும்‌ (2 
கொரி. 7:10,11) 


செல்வாக்கு (றரிபcூ): தங்களுக்கு இருக்கிற புகழை - நற்பெயரை செல்வாக்கை, 
இன்றைய நவீன சந்தையுலகில்‌, மனிதர்கள்‌ எப்படி, எப்படியெல்லாமோ பிரயோகிக்கிறார்கள்‌. இந்த 
தேர்தலில்‌ என்றுமில்லாத அளவு எல்லா அரசியல்‌ கட்சிகளும்‌ நடிகர்‌ - நடிகைகளை தங்கள்‌ 


லாபத்திற்காக பயன்படுத்திக்‌ கொள்கிறது தெரிந்ததே. அவர்கள்‌ பணம்‌ வாங்கிக்‌ கொண்டு, 
கட்சிகளில்‌ சேருகிறார்கள்‌. அல்லது கட்சிகளுக்காக பிரச்சாரம்‌ செய்கிறார்கள்‌ என்ற பலமான 
குற்றச்சாட்டு பகிரங்கமாக எழுந்துள்ளது. புகழ்மிக்கவர்களில்‌ பெரும்பாலானோர்‌ தங்களது நற்பெயரை 
காசாக்கி கொள்ள தயங்குவதில்லை... இந்தியாவின்‌ ஒரு பிரபல கிரிக்கெட்‌ வீர்‌, அவ்வாறு சில 
நுகர்பொருள்களுக்கு விளம்பரத்‌ தூதுவாக (டீசயனெ யுஅடியளளயனழச) ஐந்தாண்டுகள்‌ 
செயல்படுவதந்கு 100 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம்‌ செய்யப்பட்டுள்ளாராம்‌. தேவ ஊழியர்களில்‌ ஒரு 
சாராரும்‌ தங்களது செல்வாக்கை செல்வம்‌ சம்பாதிக்கிற கருவியாகவும்‌, தங்களது புகழை மக்களை 
தவறான பாதையில்‌ திசைத்திருப்புகிற சக்தியாகவும்‌ பிரயோகித்துவருவது கொடுமையான ஒன்று. 
எலிசா தனக்கு ராஜாவிடத்திலும்‌ சேனாபதியினிடத்திலும்‌ இருந்த செல்வாக்கை பிறருக்காக 
பிரயோகிக்கவே விரும்பினானேயல்லாமல்‌, சுயலாபத்துக்காக தனது செல்வாக்கை பயன்படுத்தி, 
தனக்கும்‌ தனக்குப்பின்‌ வரும்தலை முறைகளுக்கும்‌ சாபத்தை வருவித்துக்‌ கொண்டான்‌ (2 ராஜா. 
4:13, 5:15, 16,26,27) தேவ ஊழியன்‌ தன்‌ செல்வாக்கின்‌ மூலம்‌ பிறரைத்‌ தூண்டிவிட்டு அடாத 
செயல்களை நிகழ்த்திவிட முடியும்‌. 


“பரபாரை விட்டுவிடக்‌ கேட்டுக்கொள்ளவும்‌, இயேசுவை கொலை செய்விக்கவும்‌ பிரதான 
ஆசாரியரும்‌,மூப்பரும்‌ ஜனங்களை ஏவி விட்டார்கள்‌...” (மத்‌. 27:20) பிரதான ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ 
தங்களது செல்வாக்கைக்‌ கொண்டு, இஸ்ரவேல்‌ ஜனங்களை தூண்டிவிட்டு தேவகுமாரனுக்கே 
மரணதண்டனை வழக்குமாறு கோரச்செய்தனர்‌. விளைவு! இரத்தப்பழி அவர்கள்‌ மீதும்‌, அவர்கள்‌ 
பிள்ளைகள்‌ மீதும்‌ வந்தது. 19 நூற்றாண்டுகள்‌ நாடற்று உலகம்‌ முழுவதும்‌ சிதறிக்கிடந்தார்கள்‌. 
ஹிட்லர்‌, ஸ்டாலின்‌ போன்றவர்களால்‌ திரள்‌ திரளாகக்‌ கொல்லப்பட்டனர்‌. இன்றும்‌ அந்தக்‌ குற்ற 
உணர்வு அவர்களை வாட்டுகிறபடியால்‌ Passion ௦4 Christ (கிறிஸ்துவின்‌ சிலுவை மரணம்‌ பற்றியது) 
என்ற ஆங்கிலப்‌ படம்‌ தற்போது வெளிவந்தது, உலகிலேயே முதலிடத்தில்‌ ஓடிக்கொண்டிருக்கிற 
நிலையில்‌ அப்படத்தை தடைசெய்யவேண்டும்‌ என்று போராடுகின்றனர்‌. 
செய்திகள்‌:- 
ராஞ்சியில்‌ நடந்த ஊழியர்‌ கருத்தரங்கலும்‌, நற்செய்திப்‌ பெருங்கூட்டத்திலும்‌ தேவ 
அபஷேகம்‌ அளவில்லாமல்‌ அசைவாடியது. தன்னார்வ சிறுவர்‌ ஊழியர்களை பயிற்றுவிக்கும்‌. துநுவு 
பயிற்சியாகத்‌ திறப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்‌. அவற்றின்‌ விவரங்களை இவ்விதழில்‌ 
வழங்குகிறோம்‌. இவ்விதழ்‌ வெளியாகும்‌ போது மோதிஹாரி நகரில்‌ சகோதரி பத்மா முதலியாரோடு 
இணைந்து, நாங்கள்‌ நந்செய்திக்‌ கூட்டங்களை நடத்தி முடித்திருப்போம்‌. 


எனது மகள்‌ ஆலிவ்‌ (7 வயது) எலும்பு புற்றுநோயால்‌ பாதிக்கப்பட்டு, அதோடு 
போராடிக்கொண்டிருக்கிற செய்தி கேட்டு அநேக தேவப்பிள்ளைகள்‌ ஜெபித்து வருகிறா்கள்‌. அது 
எங்களை இன்னமும்‌ நேசருக்காக வைராக்கியம்‌ கொள்ளச்‌ செய்து தேவக்குடும்பத்தினரின்‌ அன்பை 
அனுபவிக்கச்‌ செய்கிறது. இன்னமும்‌ ஜெபியுங்கள்‌. மருத்துவர்கள்‌ அவனுடைய நாட்களை 
எண்ணித்தான்‌ சொல்கின்றனர்‌. ஆனால்‌ “தேவனால்‌ எல்லாம்‌ கூடுமே” சிகிச்சையில்‌ அல்ல, தேவ 
பெலத்திலேயே ஏதாவது நடக்கும்‌ என்ற நிலையில்‌, அவளை தேவப்பாதத்தில்‌ வைத்து 
ஜெபிக்கிறோம்‌. தாங்குங்கள்‌. தேவசித்தம்‌ பரிபூரணமாக நிறைவேறட்டும்‌. 

விடுமுறை நாட்கள்‌ அர்த்தமுள்ள நாட்களாக அமைய ஜெபிக்கிறோம்‌. மிஷனரிகள்‌ மற்றும்‌ 
குடும்பத்திரினரின்‌ உடல்‌ நலம்‌, பாதுகாப்பான பிரயாணங்கள்‌, வெயிலின்‌ கொடூமையினின்று 
பாதுகாப்பு - ஆகியவற்றிற்காக கருத்தாக ஜெபியுங்கள்‌. 


வாழ்க்கைப்‌ பாதையில்‌ வருவதெல்லாம்‌ 

வாலிபம்‌ முதுமை வாட்டம்‌ ஏற்றமென 

வட்டயிடும்‌ அம்சங்களை பயன்படுத்தும்‌ வகையென்ன? 
திட்டத்திற்கு ஒத்ததாக பிரயோகம்‌ பண்ணலாம்‌ 
குற்றத்திற்கு துணையாயும்‌ உபயோகம்‌ செய்யலாம்‌ 


செல்வாக்கை பயன்படுத்தி இறைவாக்கை பரப்பிவிடூ 
செல்வத்தின்‌ சேமிப்பை சேவைக்கு செலவாக்கு 
நேரம்‌ வந்த நோக்கமறிய நோக்கிப்பார்‌ நேசரையே 
விடுமுறையை முறையாக விடுதலைக்கு பயன்படுத்து 
திருமறையை தினவாழ்வின்‌ தீபமாக்கத்‌ தீர்மானி 


